வளர் தமிழ் 1 
வாசிப்போம் 


23 


2 
3 


4 


- 


அ 

தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


EDUCATION 
DEVELOPMENT 


வளர் தமிழ் 
1234 


மேம்பாட்டும் 


கல்வி 


சி 


ஓசிய 


TAMIL 


COUNCIL 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


TAMIL EDUCATION DEVELOPMENT COUNCIL 


நூலமைவு விளக்கம் 


நூற்பெயர் 


: வளர் தமிழ் 1,2,3,4 வாசிப்போம் 


நூலாக்கம் 


: தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


பக்கங்கள் 


: 136 


நூல் வடிவமைப்பு 


: செ.சுஜீகரன் 


செய்திட்ட நிறைவேற்றுநர் : நகுலேசுவரி அரியரத்தினம் 


பதிப்புரிமை 


: தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


முதற்பதிப்பு 


- 2015 


Published by : 
TAMIL EDUCATION DEVELOPMENT COUNCIL 
1 * published 2015 
Copyright © 2015 TEDC 


any form 


All rights reserved . No part of this publication may be 
reproduced , stored in a retrieval system , or transmitted , in 
or by any means , electronic , mechanical , 

, 
photocopying , recording or otherwise , without prior written 
permission of the publisher. 
Printed in France 


முன்னுரை 


வாசிப்பதால் மாந்தன் முழுமையடைகின்றான் . 

இப்பொன்மொழிக்கு இணங்க மொழியின் ஒரு கூறான வாசிக்கும் 
ஆற்றலை மாணவரிடையே வளர்க்கும் நோக்குடன் இந்நூல் 
வெளியிடப்படுகிறது . புலம்பெயர் தேசத்தில் மலர்ந்த எம் சிறார்கள் தமது 
தாய்மொழியான தமிழைக் கற்பதற்கும் அதன் சுவையை அறிவதற்கும் 
தமது இன அடையாளங்களையும் பண்பாட்டு விழுமியங்களையும் 
அறிந்து கொள்வதற்கும் வாசிக்கும் ஆற்றல் மிகவும் இன்றியமையாத 
ஒன்றாகும் . இதனைக் கருத்தில் கொண்டே மழலைகள் முதல் பெரியோர் 
வரை தங்கள் வாசிப்புத் திறனை வளர்த்துக் கொள்ளும் வகையில் 
தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை இந்நூலை அணியஞ் 
செய்துள்ளது . வாசிக்கும் போது எழுத்துகளைக்கூட்டிச் சொற்களைப் 
பலுக்கி எளிதாக வாசிக்கும் வகையில் இந்நூல் உருவாக்கப்பட்டுள்ளது . 
அத்துடன் அறிவியல் சார்ந்த பல செய்திகளையும் இந்நூல் 
உள்ளடக்கியுள்ளது . வெறுமனே வாசிப்புப் பகுதியாக மட்டும் அமையாது 
வாசிப்போர் மனதில் நற்கருத்துகளை நிலை நிறுத்தும் அறிவுப் 
பெட்டகமாகவும் இந்நூல் அமைந்துள்ளது . சிறுவர் முதல் 
பெரியோர்வரை இந்நூலை வாசித்துப் பயன்பெறலாம் . 


எங்கே ஒரு நூல்நிலையம் திறக்கப்படுகின்றதோ 
அங்கே ஒரு சிறைக்கூடம் மூடப்படும் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


தமிழே எங்கள் உயிர் 


உள்நிரல் 


பக்கம் 


வளர் தமிழ் 1 


09 - 41 


வளர் தமிழ் 2 


42 - 84 


வளர் தமிழ் 3 


85 - 110 


வளர் தமிழ் 4 


111-136 


வாசிப்போம் 


தமிழே எங்கள் உயிர் 


airism 


வளர் தமிழ் 1 
வாசிப்போம் 


locate 


வாசிப்போம் 


.செண்பகம் 


அவர் முதியவர் . 


1 


தவளை தத்தும் . 


• கொக்கு வெள்ளை நிறம் . 


- கப்பல் கடலில் செல்கின்றது . 


10 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


அறுசுவை 


. சிறிய எறும்பு . 


குயில் கூவுகின்றது . 


தங்கை கயிறு அடிக்கின்றாள் . 


. தாமரைப்பூ அழகாக மலர்ந்தது . 


11 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


. 


கடல் 


மழை பெய்கிறது . 


பாகற்காய் கசக்கும் . - 


பனை உயரமான மரம் . 


• அம்மா குத்துவிளக்கு ஏற்றினார் . 


12 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


ஓவியம் 


அழகான தோடுகள் . 


பெரிய காவிருக்கை . 


• ஔவையார் தமிழ்ப் புலவர் . 


• நாங்கள் பூமாலை கட்டுவோம் . 


13 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


எழுதுபலகை 


. அவன் வீரன் . 


. 


கரும்பு இனிக்கும் . 


அக்கா அஞ்சல் எழுதுகின்றார் . 


• ஆடிக்கூழ் காய்ச்சிக் குடிப்போம் . 


14 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• தோகை 


மயில் அகவும் . 


ஆறு ஓடுகின்றது . 


• தம்பி பந்து அடிக்கின்றான் . 


• ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் . 


15 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


- நூலகம் 


சிறிய பானை . 


பாடம் கற்போம் 

.0 ae 


கரடி காட்டில் வாழும் . 


- 


நாவரசி நடனம் ஆடினாள் . 


16 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


விண்மீன் 


. 


நறுமணம் வீசுகின்றது . 


• செவ்வரத்தம்பூ பூத்தது . 


. பெரியவர் வீட்டிற்கு வந்தார் . 


• அப்பா மரத்தை வெட்டினார் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


17 


வாசிப்போம் | 


• விண்ணுந்து 


• பாம்பு சீறும் . 


ஆ பால் தரும் . 


தம்பி கடலில் நீந்துகின்றான் . 


எழிலன் சடுகுடு விளையாடினான் . 


18 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


ஆடிப்பிறப்பு 


• உண்மை பேசுவோம் . sale 


காலையில் எழுவோம் . 


சங்கிலியன் ஒரு மன்னன் . 

. 


• தங்கை பள்ளிக்குச் சென்றாள் . 


19 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• பலாப்பழம் 


பா 


அழகான வயல் . 


. பெரியோரை மதிப்போம் . 


• எலி வளையில் வாழும் . 


சேந்தன் பாட்டுப் பாடுகிறான் . 


20 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


வணக்கம் 


பெரிய தட்டம் . are 


மயில் ஆடுகிறது . . 


• சேவல் காலையில் கூவும் . 


• மான் விரைவாக ஓடுகிறது . 


21 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


தமிழீழம் 


காகம் கரையும் . 


• கிளி பச்சை நிறம் . 


. மாம்பழம் இனிக்கும் . 


• அண்ணா மரத்தில் ஏறுகின்றார் . 


22 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


. சாளரம் 


- 


பெரிய நகரம் . 


- பம்பரம் விடுகிறான் . 


அம்மா அன்பாக இருப்பார் . 


வல்லூறு வானத்தில் பறக்கிறது . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


23 


வாசிப்போம் | 


கார்த்திகைப்பூ 


வட்டமான மேசை .. 


மழை பெய்கின்றது . 


• வேணி நடனம் ஆடினாள் . 


. 


அப்பம் சுவையாக இருக்கின்றது . 


24 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


நுங்கு 


நீளமான வழி . 


சிங்கம் முழங்கும் . 


கோயில் மணி ஒலிக்கிறது . 


அக்கா கவிதை வாசிக்கிறார் . 


25 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• பேச்சாளர் 


பாகற்காய் கசக்கும் . 


• மின்னல் மின்னுகிறது . 


• மாமா கூழ் குடிக்கின்றார் . 


• வேடர்கள் காட்டில் வாழ்கின்றனர் . 


26 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


• தொலைபேசி 


தேர்த் திருவிழா . 


- மிளகாய் உறைக்கும் . 


• மாடு புல் மேய்கிறது . 


• பார்கவி ஊஞ்சல் ஆடுகிறாள் . 


27 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


வானொலி 


• பூ மலர்ந்தது . 


ஆறுவது சினம் . 


அம்மா வடை சுடுகின்றார் . 


• சேந்தன் மத்தளம் வாசிக்கின்றான் . 


28 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் வா 


• தென்னோலை 


குரங்கு தாவுகிறது . மகான் 


ஒட்டகச்சிவிங்கி உயரமானது . 


. அணில் பழம் கொறிக்கிறது . 


ஆமைகள் குளத்தில் வாழும் . 


29 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


. நெல்லிக்கனி 


விண்கலம் புறப்பட்டது . 


• பாக்குத் துவர்க்கும் . 


• மாமா ஏணியில் ஏறுகிறார் . 


• குருவி கூட்டில் வாழ்கிறது . 


30 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• மருத்துவர் 


வ 


தக்காளிச் செடி . 


ஆந்தை அலறும் . 


. காற்று மெல்ல வீசுகின்றது . 


- நெல் அறுவடை செய்தனர் . 


31 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


அம்மா 


பட்டம் விடுவோம் . 


உயரமான தென்னை . 


- 


மஞ்சள் நிறச் சட்டை . 


பூனை எலியைப் பிடித்தது . 10 


32 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• விளாம்பழம் 


• பறவை பறக்கின்றது . 


குழலி விளையாடுகின்றாள் . 


• வானவில் அழகாக இருக்கும் . 


. அம்மா கோலம் போடுகின்றார் . 


33 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


. சலங்கை 


dolid 


தமிழ் படிப்போம் . 


நத்தை ஊருகின்றது . 


செவ்வந்திப்பூ மஞ்சள் நிறம் . 


. மரங்கொத்தி மரத்தைக் கொத்துகிறது . 


34 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் ! 


கவசம் 


GATTO 


ஆ மேய்கிறது .. 


• நாய் குரைக்கின்றது . 


• வானம் நீல நிறம் . 


• அப்பா கடைக்குச் சென்றார் . 


35 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


கம்பளம் 


இலைகள் விழுந்தன. 


காவியா ஆடுகின்றாள் .. 


. சிங்கம் பாய்ந்து ஓடியது . 


வண்டு பூவில் இருக்கின்றது . 


- 


36 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• புலி 


• கிளி பேசும் . 


- மாங்காய் புளிக்கும் . 


பன் 


- 


காட்டில் மரங்கள் நிற்கின்றன . 


பெற்றோர் சொல்லைக் கேட்போம் . 


37 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• தேனீக்கள் 


மாமா வருவார் . 


அன்பாய் இருப்போம் . 


. 


அறம் செய்ய விரும்பு . 


• இனியா வீணை மீட்டுகின்றாள் . 


38 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் வா 


• சங்கு 


• வெள்ளம் பாய்கின்றது . 


• தொடருந்து செல்கின்றது . 


- பாட்டி கதை சொன்னார் . 


கதிரவன் ஒளியைத் தருகின்றான் . 


39 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• சிற்றுந்து 


அ 


பூனை கத்தும் .. 


வெய்யில் எறிக்கின்றது . பல 


பருந்து உயரப் பறக்கும் . பாட் 


. கடலில் அலை அடிக்கின்றது . 


40 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


ils 


வளர் தமிழ் 2 
வாசிப்போம் 


வாசிப்போம் 


• தமிழ் இனிமையானது . 


• கோழி முட்டை இட்டது . 


- இட்டது . மம் 


• நீருந்து கடலில் செல்கிறது . 


வேடன் புறாவுக்கு வலை விரித்தான் . 


• சிறுவனும் சிறுமியும் ஊஞ்சல் ஆடுகின்றனர் . 


42 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


மணல்வீடு கட்டுவோம் . 


மாணவர் நாடகம் நடித்தனர் . 


• செடிகள் தோட்டத்தில் நிற்கின்றன. 


. மாறன் நேற்றுத் தேர்வு எழுதினான் . 


- 


திருக்குறளைப் பொதுமறை என்றும் கூறுவர் . 


43 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


இலைகள் உதிர்கின்றன . 


• கொக்கின் அலகு நீளமானது . 


• நூல்கள் நூலகத்தில் இருக்கின்றன . 


யானை கரும்பை விரும்பித் தின்னும் . 


மீன்கள் மீன் தொட்டியில் இருக்கின்றன . 


44 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


. 


தமிழ்த்திறன் போட்டி . 


பூக்கள் மணம் வீசுகின்றன . 


• உயிர்களிடத்தில் அன்பாய் இருப்போம் . 


ஒவ்வொரு நாளும் பழங்கள் உண்போம் . 


• ஈழமும் தமிழகமும் தமிழரின் தாய்நிலங்கள் . 


45 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


விளையாட்டுத் திடல் . 


நாம் மாவீரரை வணங்குவோம் . 


ஔவையார் மூதுரையை எழுதினார் . 


• பனிக்கரடி பார்க்க அழகாக இருக்கும் . 


• சேந்தன் ஓவியப் போட்டியில் பங்குபற்றினான் . 


46 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


இளநீர் குடித்தேன் . 


• ஆண்டுவிழா பள்ளியில் நடைபெற்றது . 


சோமசுந்தரப்புலவர் நவாலியில் பிறந்தார் . 


- குயில் கூ கூ என்று கூவியது . 


நான் நண்பர்களுடன் விலங்ககம் சென்றேன் . 


47 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• பேருந்து நிலையம் .. 


நண்பிக்குப் பரிசு கொடுத்தேன் . 


நான் கடற்கரைக்குச் சென்றேன் . 


தாத்தா காலையில் செய்தித்தாள் படிப்பார் . 


- திருக்குறள் இரண்டு அடிகளைக் கொண்டது . 


48 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


தமிழர் திருநாள் . 


என்றும் உண்மை பேசுவோம் . 


தமிழினி பொம்மை வாங்கினாள் . 


• நான் குதிரை வண்டியில் சென்றேன் . 


• தமிழர் பல நாடுகளில் வாழ்கின்றனர் . 


49 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• நரி ஊளையிடும் . 


வயல்கள் பசுமையாக இருந்தன . ம 


மாமாவுடன் பள்ளிக்குச் சென்றேன் . 


• காவியன் நன்றாக ஓவியம் வரைவான் . 


நாம் எமது தாய்நாட்டைப் போற்றுவோம் . 


50 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


• விளையாட்டுப் போட்டி . 500 


• அக்கா நூல் வாசிக்கிறார் . 


கலைகள் உளமகிழ்வைத் தரும் . 


• நல்ல நட்பே உயர்வைத் தரும் . 


பாவலன் இனிமையாக மேளம் வாசித்தான் . 


51 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் || 


முல்லை நிலம் . 


யா 


பாரி ஒரு வள்ளல் . 


• சிலந்தி வலை பின்னும் . 


வள்ளுவர் ஒரு தமிழ்ப் புலவர் . 


• தாய் சொல்லைத் தட்டக் கூடாது . 


52 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | al 


கல்வி கற்போம் . uma 


நாளும் உடற்பயிற்சி செய்வோம் . 


வண்ணத்துப்பூச்சி தேனைக் குடித்தது . 


தை முதலாம்நாள் புத்தாண்டுப் பிறப்பு . 


காலையில் எழுந்து பாடம் படிப்போம் . 


53 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் பாரிய 


மாலையில் விளையாடுவோம் . 


நல்ல நூல்களைப் படிப்போம் . யா 


காவியா நன்றாகப் பாடுவாள் . 


மயிலுக்கு நீண்ட தோகை உண்டு . 


நான் விளையாட்டுப் போட்டியில் ஓடினேன் . 


54 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


கதை கேட்போம் . 


பாம்பு புற்றில் வாழும் . 


மல்லிகை மாலையில் மலரும் . 


சங்கிலியன் ஒரு சிறந்த வீரன் . 


நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் . 

. 


55 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


. முத்து மாலை . 


யானை பெரிய விலங்கு . 


நான் காலையில் பாடம் படிப்பேன் . 


• வௌவால் தலைகீழாய்த் தொங்கும் . 


அழகான தாமரை குளத்தில் பூத்திருந்தது . 


56 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• பிறருக்கு உதவுவோம் . 


பாவலன் தேர்வு எழுதினான் . 


• நான் கணினியில் விளையாடினேன் . 


நாம் வீட்டில் தமிழில் பேசுவோம் . 


தம்பி சிறுவர் பூங்காவுக்குச் சென்றான் . 


57 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


குறள் படிப்போம் . 


முயல் விரைவாக ஓடும் . 


மான்கள் தண்ணீர் குடித்தன . 


நான் வெள்ளத்தில் கப்பல் விட்டேன் . 


• சின்னம்மா சிவப்புச் சேலை அணிந்தார் . 


58 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் பாப்பா 


• இடி இடிக்கிறது . 


சிறுவர் படம் பார்த்தனர் . 


காவலர் கள்வனைப் பிடித்தனர் . 


உயரமான கம்பத்தில் கொடி பறக்கிறது . 


நாம் சத்துள்ள உணவுகளை உண்போம் . 


59 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• வரவேற்பு அறை 


திமிங்கிலம் கடலில் வாழும் . 


an 


தமிழ் பழைமையான மொழி . toran 


பூனை எனது செல்ல உயிரி . 


• குதிரைகள் குளத்தில் நீர் குடித்தன. 


60 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


சங்கிலியன் தோப்பு 


பால் சிறந்த உணவு . 


• வேழன் சிற்பம் செதுக்குவான் . 


• அண்ணா பூச்செடிக்கு நீர் ஊற்றினார் . 


• நான் விடுமுறையில் தாயகம் சென்றேன் . 


61 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் பார் 


• சறுக்கியில் சறுக்கினேன் . 


தமிழ் எங்கள் தாய்மொழி . 


இலக்கியா தாளம் போடுகின்றாள் . ant 


• பெரியம்மா தோட்டத்தில் கீரை பிடுங்கினார் . 


அம்மா தொலைக்காட்சியில் நாடகம் பார்க்கின்றார் . 


62 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


வள்ளுவர் சிலை 


• எலி வளையில் வாழும் . 


• நாலடியார் சிறந்த அறநூல் . 


• சிறுவர் பனிகாலத்தில் பனிப்பாவை செய்வர் . 


நான் கோடைகாலத்தில் சுற்றுலாச் செல்வேன் . 


63 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


தமிழ்ப்பள்ளி தொடங்கியது . 


நாங்கள் மாவீரர்நாளுக்குச் சென்றோம் . 


• கிளி கொய்யாப்பழத்தைக் கொத்துகின்றது . 


விளையாட்டு ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகும் . 


• தேயிலைத் தோட்டம் அழகாக இருக்கிறது . 


64 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


மிதியுந்து வாங்கினேன் . 


• பாரி தேரில் சென்றான் . 


கதிரவன் அதிகாலையில் காலிக்கும் . 


நாம் நல்ல நூல்களைக் கற்போம் . 


• மன்னன் புலவருக்குப் பரிசு கொடுத்தான் . 


65 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


மயில் அகவும் . 


கடவைவிளக்கு ஒளிர்ந்தது . 


பலாப்பழம் பெரிதாக இருக்கும் . 


மரத்தில் இருந்து இலைகள் உதிர்ந்தன. 


நாம் உயிர்களிடத்தில் அன்பாய் இருப்போம் . 


66 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


பூச்சிகள் பறக்கின்றன . 


அப்பா உணவகம் சென்றார் . 


பொங்கலன்று புத்தாடை அணிவோம் . 


மயில் தோகையை விரித்து ஆடியது . 


• ஒளிநிலா ஓட்டப் போட்டியில் வென்றாள் . 


67 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


. 


ஆண்டுவிழா நடைபெற்றது . 


நிலா மலர்களைக் கொய்கின்றாள் . 


குழந்தை தொட்டிலில் உறங்கியது . 


• ஆவின் கன்று துள்ளித்துள்ளி ஓடுகிறது . 


பாரதியார் சிறந்த பாடல்களைப் பாடினார் . 


68 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


• குறள் படிப்போம் . 


கடல் நீர் உவர்க்கும் . 


• நோய் இன்றி வாழ்வோம் . 


எனது வீட்டுத் தோட்டம் அழகானது . 


. பெரிய விண்ணுந்து வானில் செல்கின்றது . 


69 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் டா 


. கங்காரு தாவும் . 


யானையின் தும்பிக்கை நீளமானது . 


கொக்கு ஒற்றைக் காலில் நிற்கும் . 


கடையில் நிறையப் பொம்மைகள் இருக்கின்றன. 


கடற்கரையில் அழகான சிப்பிகள் காணப்பட்டன . 


70 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


இலையுதிர் காலம் . 


• மச்சாள் சட்டை தைத்தார் . 


• சிற்றப்பா யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்றார் . 


பாட்டி ஆடிப்பிறப்புக்குக் கூழ் காய்ச்சினார் . 


• வெள்ளை அன்னம் குளத்தில் நீந்துகின்றது . 


71 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


தாமரைப்பூ 


தாமரைப்பூ அழகானது . 


இது குளத்தில் பூக்கும் . 


• தாமரைப்பூ காலையில் மலரும் . 


இதன் இதழ்கள் பெரிதாக இருக்கும் . 


இது வெள்ளை , சிவப்பு நிறங்களில் காணப்படும் . 


72 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


மாம்பழம் 


• மாம்பழம் இனிக்கும் . 


இது மஞ்சள் நிறமுடையது . 


• மாம்பழம் முக்கனிகளில் ஒன்றாகும் . 


இதன் காயை மாங்காய் என்போம் . 


எல்லோரும் மாம்பழத்தை விரும்பி உண்பர் . 


73 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


அம்மா 


. அம்மா அன்பானவர் .. 


அம்மா உணவு சமைப்பார் . 


• எங்களை அன்புடன் வளர்ப்பார் . 


அம்மா பாடம் சொல்லித் தருவார் . 


நாங்கள் அம்மாவின் சொல்லைக் கேட்போம் . 


74 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


தமிழ்ப்பள்ளி 


வாசிப்போம் 


தமிழ்ப்பள்ளி 


தமிழ்ப்பள்ளிக்குச் செல்வோம் . 


பள்ளியில் தமிழைக் கற்போம் . 


தமிழ் நண்பர்களைக் காண்போம் . 


. அவர்களுடன் தமிழில் பேசி மகிழ்வோம் .. 


• இனிய தமிழ் எங்கள் தாய்மொழியாகும் . 


75 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


கதிரவன் 


. 


கதிரவன் கிழக்கில் காலிக்கும் . ரியல் 


கதிரவன் மேற்கில் மறையும் . tami 


கதிரவனால் மழை கிடைக்கின்றது . 140 


பகலவன் என்றும் கதிரவனை அழைப்பர் . 


தைப்பொங்கலன்று கதிரவனுக்கு நன்றி கூறுவர் . 


76 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


நாய் 


• நாய் செல்ல உயிரி . 


நாய் வீட்டைக் காக்கும் . 


• நாய் நன்றி உள்ள விலங்கு. 


நாயில் பல இனங்கள் உள்ளன . 


இது கள்வனைக் கண்டால் குரைக்கும் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


77 


வாசிப்போம் | 


எறும்பு 


எறும்பு ஒரு சிறிய உயிரி . 


• இவை சேர்ந்தே வாழும் . 


எறும்புகள் சுறுசுறுப்பானவை . 


இவை உணவு தேட ஒன்றாகவே செல்கின்றன . 


எறும்பு வாழும் இடம் புற்று எனப்படும் . 


78 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


மழை 


மழை பெய்யும் . 


மழை நீர் தூய்மையானது .. 


• மழையினால் குளங்கள் நிரம்பும் . 


• பயிர்கள் மழையினால் செழித்து வளரும் . 


கதிரவனால் எங்களுக்கு மழை கிடைக்கிறது . 


79 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


M 


என் அப்பா 


அப்பா அன்பானவர் . 


நான் அப்பா சொல்வதைக் கேட்பேன் . 


எனக்கு அப்பாவை மிகவும் பிடிக்கும் . 


நான் அப்பாவுடன் வெளியே செல்வேன் . 


. என் அப்பா எனக்கு அறிவுரை கூறுவார் . 


80 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


ஆடு 


• ஆடு கத்தும் . 


இது ஒரு வீட்டு விலங்கு . 


ஆட்டுப்பால் சத்துள்ள உணவு . 


• ஆட்டுக்குட்டி துள்ளித்துள்ளி ஓடும் . 


- ஆடு இலை குழைகளைத் தின்னும் . 


தொல் 


81 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


கிளி 


கிளி பேசும் . 


• கிளி பல நிறங்களில் காணப்படும் . 


இது கூட்டங்கூட்டமாகப் பறக்கும் .. 


• கிளி பழங்களை விரும்பித் தின்னும் . 


சிலர் கிளிகளைக் கூண்டில் வளர்ப்பர் . 


82 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


தென்னை மரம் 


தென்னை மரம் உயரமானது . 


இதன் இலையைத் தென்னோலை என்பர் . 


தென்னோலையில் தோரணம் செய்வர் . 


• தென்னை மரத்தை தெங்கு எனவும் அழைப்பர் . 


இதன் இளநீர் குடிக்கச் சுவையாக இருக்கும் . 


• தென்னையில் இருந்து தேங்காய் பெறப்படும் . 


83 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


சோளம் 


• சோளம் சிறந்த உணவாகும் . 


• இதனை அனைவரும் விரும்பி உண்பர் . 


சோளம் கூல வகையைச் சேர்ந்தது . ம் 


• சோளத்தை அவித்தும் வறுத்தும் உண்பர் . 


கூடுதலான நாடுகளில் சோளத்தைக் காணலாம் . 


Gafura 
care a 


84 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 3 
வாசிப்போம் 


வாசிப்போம் 


ஔவையார் 


ஒளவையார் ஒரு தமிழ்ப் பெண்புலவர் . இவர் 
தமிழ் நாட்டில் வாழ்ந்தார் . ஒளவையார் பல நூல்களை 
எழுதினார் . அவற்றில் சில ஆத்திசூடி , கொன்றை 
வேந்தன் , மூதுரை , நல்வழி என்பனவாகும் . இவரின் 
பாடல்கள் சிறுவருக்கும் விளங்கக் கூடியவை . 
ஔவையாரை ஔவைப்பாட்டி என்றும் அழைப்பர் . 
நாங்கள் ஒளைவையாரின் நூல்களைத் தேடிக் 
கற்போம் . என்றும் நல்லவர்களாக வாழ்வோம் . 


86 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


பிறருக்கு உதவுவோம் 


மாறன் ஒரு சிறுவன் . அவன் மிகவும் நல்லவன் . 
ஒரு நாள் மாறன் குளக்கரைக்குச் சென்றான் . அங்கு 
உள்ள மரத்தின் அடியில் இரண்டு குருவிக் குஞ்சுகள் 
கீழே விழுந்து கிடந்தன . மாறன் அவற்றைக் கையில் 
எடுத்துக் கூட்டில் விட்டான் . அப்போது அங்கே ஒரு 
பெரியவர் வந்தார் . அவர் மாறனின் செயலைக் கண்டு 
மகிழ்ந்தார் . மாறனுக்கு நன்றி கூறினார் . 


நாமும் பிறருக்கு உதவி செய்வோம் . 


87 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


பிறந்தநாள் 


தமிழினி பத்து அகவை நிரம்பிய சிறுமி . அவள் 
தனது பிறந்தநாளை நண்பர்களுடன் கொண்டாட 
விரும்பினாள் . தமிழினி பிறந்தநாளுக்குத் தனது 
நெருங்கிய நண்பர்களை வீட்டிற்கு அழைத்தாள் . 
அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் தமிழினிக்குப் பிறந்தநாள் 
வாழ்த்துக் கூறினர் . தமிழினி நண்பர்களுடன் சேர்ந்து 
கட்டிகையை வெட்டி மகிழ்ந்தாள் . அப்பொழுது 
நண்பர்கள் சேர்ந்து பிறந்தநாள் பாடலைப் பாடினர் . 
தமிழினி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் . பின்பு 
எல்லோரும் சிற்றுண்டி உண்டு மகிழ்ந்தனர் . 


88 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


சின்னத்தம்பிப் புலவர் 


காண 


யாழ்ப்பாணத்து நல்லூரில் வில்லவராய 
முதலியார் வாழ்ந்தார் . அவருடைய வீட்டைத்தேடி ஓர் 
அறிஞர் வந்தார் . ஆனால் அறிஞரால் வில்லவராய 
முதலியாரின் வீட்டை அடையாளம் 
முடியவில்லை . அருகில் சிறுவர் விளையாடிக் 
கொண்டிருந்தனர் . அறிஞர் அவர்களிடம் சென்று 
வில்லவராயமுதலியார் வீடு எங்கே உள்ளது எனக் 
கேட்டார் . அங்கிருந்த சிறுவன் ஒருவன் பாடல் மூலம் 
வீட்டை அடையாளம் காட்டினான் . பாடலைக் கேட்ட 
அறிஞர் பாடலின் சிறப்பைக் கண்டு மகிழ்ந்தார் . 
சிறுவனைப் பாராட்டினார் . அச்சிறுவன் வில்லவராய 
முதலியாரின் மகன் . 

மகன் . அவன் பிற்காலத்தில் 
சின்னத்தம்பிப் புலவராகப் புகழ் பெற்றான் . 


89 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


தமிழர் பண்பாடு 


தமிழராகிய நாம் ஒருவரை ஒருவர் காணும் போது 
வணக்கம் கூறுகின்றோம் . வணக்கம் கூறுவது தமிழர் 
பண்பாடுகளில் ஒன்று . நன்றி கூறுவதும் எமது 
பண்பாடு . யாராவது எமக்குச் சிறு உதவி செய்தாலும் 
நாம் அவருக்கு நன்றி கூறுகின்றோம் . கதிரவன் 
எங்களுக்கு ஒளியையும் மழையையும் தருகின்றான் . 
கதிரவனுக்கு நன்றி கூறுவதற்காகவே நாம் 
தைப்பொங்கலைக் கொண்டாடுகின்றோம் . 


90 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


பனைமரம் 


பனைமரம் மிகவும் உயரமாக வளரும் . இதற்குக் 
கிளைகள் இல்லை . இம்மரத்தின் இலையை ஓலை 
என்று அழைப்பர் . பனையோலையை வேலி 
அடைப்பதற்கும் பெட்டி , சுளகு , கடகம் , பாய் , போன்ற 
பொருட்களை ஆக்குவதற்கும் பயன்படுத்துவர் . 
பனையிலிருந்து நுங்கு , பனம்பழம் , பத நீர் 
போன்றவையும் கிடைக்கின்றன . பதநீரில் இருந்து 
பனங்கட்டி செய்வர் . பனை மரத்திலிருந்து எமக்குப் பல 
பயன்கள் கிடைக்கின்றன . பனை மரங்களைக் 
கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் காணலாம் . 


91 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


மீன்தொட்டி 


இளந்திரையன் அப்பாவுடன் கடைக்குச் 
சென்றான் . கடையில் உள்ள பொருட்களைச் சுற்றிப் 
பார்த்தான் . அவனுக்கு அந்தக் கடையில் இருந்த 
மீன்தொட்டி மிகவும் பிடித்திருந்தது . அப்பாவிடம் 
மீன்தொட்டியை வாங்கித் தரும்படி கேட்டான் . உடனே 
அப்பா அந்த மீன் தொட்டியை வாங்கிக் கொடுத்தார் . 
மீன்தொட்டிக்குத் தேவையான பொருட்களையும் 
வண்ணவண்ண மீன்களையும் அருகில் உள்ள 
கடையில் வாங்கினார் . இளந்திரையன் மகிழ்ச்சியோடு 
வீட்டிற்கு வந்தான் . மீன்தொட்டிக்குள் மீன்களை விட்டு 
வளர்த்தான் . 


92 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


மன உப்பு 


உப்பு உணவைச் சுவையாக்குகின்றது . 
" உப்பில்லாப் பண்டம் குப்பையிலே " என்று நம் 
முன்னோர் கூறுவர் . இவ்வுப்பானது கடலில் இருந்து 
பெறப்படுகிறது . நாம் உப்பை உணவில் சேர்க்கும் 
போது அளவாகச் சேர்க்க வேண்டும் . உப்பின் அளவு 
உடலில் அதிகரிக்கும் போது எமக்குப் பல நோய்கள் 
வருகின்றன . எனவே நாம் நோயிலிருந்து எமது 
உடலைப் பேண உப்பின் அளவைக் குறைத்துக் 
கொள்வோம் . நோயின்றி வாழ்வோம் . 


93 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


பண்டாரவன்னியன் 


இலங்கையை ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் 
வன்னியின் மன்னனாகப் பண்டாரவன்னியன் 
இருந்தான் . ஆங்கிலேயர் வன்னியிலும் தம் ஆட்சியை 
நிறுவ முயன்றனர் . பண்டாரவன்னியன் அதனை 
எதிர்த்தான் . ஆங்கிலேயர் பெரும் படையைப் 
பண்டாரவன்னியன் மீது ஏவி 

ஏ வி விட்டனர் . 
பண்டாரவன்னியன் கதிர்காமநாயகம் என்பவனால் 
காட்டிக் கொடுக்கப்பட்டான் . ஆங்கிலேயர் 
பண்டாரவன்னியனைச் சுட்டனர் . பண்டாரவன்னியன் 
வீரச்சாவு அடைந்தான் . அவன் உயிர் இழந்த 
இடத்தில் மாவீரனுக்கான 

ஒன்று 
நாட்டப்பட்டது . 


நடுகல் 


94 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


ஆசிரியர் 


ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் . 
அவர்கள் எங்களுக்குப் பாடம் சொல்லித் 
தருகின்றனர் . ஆசிரியர் எங்கள் கல்வியில் மிகவும் 
கவனம் செலுத்துவர் . நாங்கள் அவர்கள் சொல்வதைக் 
கேட்டு நடக்க வேண்டும் . ஆசிரியர் தரும் வீட்டுப் 
பாடங்களை ஒழுங்காகச் செய்தல் வேண்டும் . 
ஆசிரியர்கள் எங்கள் எதிர்காலத்தில் மிகவும் 
அக்கறை உள்ளவர்கள் . அவர்கள் கூறும் நல்ல 
பழக்கவழக்கங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் . 


பப்பா 


95 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | யா 


தாலாட்டு 


மக்களிடையே வாய்மொழி வழியாக வழங்கி 
வரும் பாடல்களே நாட்டார் பாடல்கள் . அவை 
பலராலும் பாடப்பட்டு வருபவை . மக்களின் எளிய 
வாழ்க்கை முறையைக் காட்டுபவை . மக்கள் கூடித் 
தொழில் புரியும் போது குழுப்பாடல்கள் பாடுவர் . தாய் 
குழந்தையை உறங்க வைக்கப் பாடுவது 
தாலாட்டுப்பாடல் . தாய் தன் குழந்தையைத் 
தொட்டிலில் இடுவார் . தொட்டிலை ஆட்டியபடியே 


ஆராரோ ஆரிவரோ 


ஆரடித்து நீ அழுதாய் 

எனப் பாடத் தொடங்குவார் . பாடலைக் 
கேட்டபடியே குழந்தை உறங்கும் . தாலாட்டுப் பாடலும் 
நாட்டார் பாடலாகும் . 


96 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


தமிழ் 


தமிழ் எங்கள் தாய்மொழி . இது ஓர் இனிய மொழி ; 
பழமையான மொழி . தமிழர் தமிழ் பேசுவர் . தமிழில் பல 
சிறந்த நூல்கள் உள்ளன . திருக்குறள் , நாலடியார் 
என்பன சிறந்த அறநூல்களாகும் . இவை மாந்தன் 
எவ்வாறு வாழவேண்டும் என்பதைப் பற்றிக் 
கூறுகின்றன . சிலப்பதிகாரம் தமிழரின் பண்பாட்டைக் 
கூறுகின்றது . புறநானூறு தமிழரின் வீரத்தைக் 
கூறுகின்றது . நாம் எமது தாய்மொழியாம் தமிழைக் 
கற்போம் . தமிழில் பேசுவோம் . 


on 


97 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் பாப்பா 


தனக்கு வந்தால் தெரியும் 


நாங்கள் உயிர்களிடத்தில் அன்பாக இருக்க 
வேண்டும் . எந்த உயிரையும் துன்புறுத்தக் கூடாது . 
எங்களிற் பலர் பறவைகளைக் கூண்டில் அடைத்து 
வளர்க்கின்றோம் . எங்களின் மகிழ்ச்சிக்காக நாம் 
அவற்றைத் துன்புறுத்துகின்றோம் . " கிளியைக் 
கூண்டில் அடைக்காதே கேடுகள் வந்து சேர்ந்திடுமே " 
எனப் பெரியோர்கள் கூறுகின்றனர் . தன் இனத்துடன் 
ஒன்றாகச் சேர்ந்து உண்டு மகிழ்ந்து பறந்து திரியும் 
கிளியைக் கூண்டில் அடைத்து அதனைத் தனியாகப் 
பிரித்து விடுகின்றோம் . எங்களை யாரும் இப்படிச் 
செய்தால் எப்படி இருக்கும் ? எமது உறவுகளை விட்டு 
எம்மால் தனித்திருக்க முடியுமா ? சிறிது நினைத்துப் 
பாருங்கள் . 


98 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


கோடை காலம் 


கோடை காலம் சிறுவருக்குப் பிடித்த காலம் . 
இக்காலத்தில் நீண்ட பள்ளி விடுமுறை விடப்படும் . 
மரங்கள் பசுமையாகக் காட்சி அளிக்கும் . எங்கும் பல 
வண்ணப் பூக்கள் பூத்திருக்கும் . சிறுவர் முதல் 
பெரியவர்வரை கடற்கரைக்குச் செல்வர் . கடலில் நீந்தி 
மகிழ்வர் . குழந்தைகள் மணல் வீடு கட்டுவர் . பட்டம் 
விட்டு விளையாடுவர் . கோடைகாலத்தில் சிறுவர் 
பூங்காவிற்குச் செல்வர் , ஊஞ்சல் ஆடி மகிழ்வர் , 
மிதியுந்தில் ஓடித்திரிவர் . கோடை காலம் என்றாலே 
அனைவருக்கும் கொண்டாட்டம் . 


99 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


எமது பெற்றோர் 


நாம் எமது பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும் . 
எமக்குத் தேவையானவற்றை எல்லாம் பெற்றோர் 
வாங்கித் தருகின்றனர் . எங்கள் கல்வியில் 
பெற்றோர்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள் . 
நாங்கள் என்றும் நல்ல பிள்ளைகளாக வாழவேண்டும் 
என்பதே எமது பெற்றோரின் விருப்பம் . எங்கள் 
நல்வாழ்விற்காக இரவும் பகலும் கடினமாக 
உழைக்கின்றனர் . எங்கள் பெற்றோரை நாம் என்றும் 
மறக்கக் கூடாது . 


100 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


மறதி 


எங்கள் தமிழ்ப்பள்ளியில் மாறுவேடப் போட்டி 
நடைபெற்றது . நான் முயல் வேடம் போட 
விரும்பினேன் . அவ்வேடம் போட எனக்குக் 
கூடுதலான நேரம் எடுத்தது . வேடம் போட்டு 
முடிந்ததும் நான் வெளியே வந்தேன் . நான் மேடையில் 
ஏறியதும் எல்லோரும் என்னைப் பார்த்துச் சிரித்தனர் . 
நான் திரும்பிப் போய்க் கண்ணாடியைப் பார்த்தேன் . 
அப்போதுதான் நான் வாலை அணிய மறந்துவிட்டேன் 
என்பது தெரிந்தது . எனக்கும் சிரிப்பு வந்தது . 


101 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


ஒற்றுமை 


ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது . அதில் 
குருவிகள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன . ஒரு நாள் அந்த 
மரம் தீப்பிடித்துக் கொண்டது . அப்போது ஒரு குருவி 
மட்டுமே மரத்தில் இருந்தது . உடனே அக் குருவி 
பக்கத்தில் உள்ள குளத்து நீரை உறிஞ்சிக் கொண்டு 
வந்து பலமுறை மரத்தின் மீது தெளித்தது . ஆனால் தீ 
அணையவில்லை . உடனே தன் இனக் குருவிகளை 
ஒலி எழுப்பி அழைத்தது . எல்லாக் குருவிகளும் பறந்து 
வந்தன . நீரை உறிஞ்சி மரத்தில் தெளித்தன. தீ 
அணைந்தது . 


ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு . " 


102 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


முயற்சி 


அன்று விடுமுறை நாள் . சேயோன் தன் 
பெற்றோருடன் கடற்கரைக்குச் சென்றான் . 
கடற்கரையில் பல சிறுவர் பட்டம் விட்டும் மணல் 
வீடுகட்டியும் நீந்தியும் விளையாடுவதைப் பார்த்தான் . 
தானும் மணல் வீடு கட்டி விளையாட விரும்பினான் . 
மிகவும் அழகான மணல் வீட்டைக் கட்டினான் . 
எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தனர் . சிறிது நேரத்தில் 
மழை பெய்யத் தொடங்கியது . சேயோனின் மணல் வீடு 
உடைந்தது . சேயோன் மிகவும் கவலைப்பட்டான் . 
மழைவிட்டதும் மீண்டும் மணல் வீடு கட்டலாம் எனப் 
பெற்றோர் கூறினர் . மழையும் நின்றது . சேயோன் 
முன்னரை விட ஓர் அழகான மணல் வீட்டைக் 
கட்டினான் . எல்லோரும் சேயோனைப் பாராட்டினர் . 

முயற்சி திருவினையாக்கும் . ” 


103 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் வா 


தூய்மையாக இருப்போம் 
எம்மைச் சுற்றி இருக்கும் இடத்தினைச் சூழல் 
என்கிறோம் . நாம் வாழும் சூழலைத் தூய்மையாக 
வைத்திருக்க வேண்டும் . எங்களிற் சிலர் குப்பைகளை 
நாம் இருக்கும் இடத்திலேயே போட்டு விடுகின்றோம் . 

து ஒரு தவறான பழக்கமாகும் . குப்பைகளை 
எப்பொழுதும் குப்பைத் தொட்டிகளிலோ அல்லது 
குப்பைக் கூடைகளிலோதான் போட வேண்டும் . 
அல்லாவிட்டால் எங்களைச் சுற்றி உள்ள சூழல் 
அழுக்காகிவிடும் . இதனால் எமக்கு நோய்கள் பலவும் 
ஏற்படும் . 


104 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


பூக்கள் 


பூக்கள் மிகவும் அழகாக இருக்கும் . நீலம் , 
சிவப்பு , பச்சை , வெள்ளை , ஊதா, மஞ்சள் போன்ற பல 
நிறங்களில் பூக்கள் காணப்படும் . பூக்களில் தேன் 
இருக்கின்றது . சில பூக்கள் காலையில் மலரும் . சில 
பூக்கள் மாலையில் மலரும் . கூடுதலாக வெண்ணிறப் 
பூக்கள் மாலையில் மலரும் . பூக்கள் நறுமணம் வீசும் . 
மல்லிகை , முல்லை , செம்பருத்தி , செவ்வந்தி , 
கார்த்திகைப் பூ எனப் பூக்களில் பல வகை உண்டு. 
கார்த்திகைப்பூ எமது தேசிய மலராகும் . 


105 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


யானை 


யானை ஒரு பெரிய விலங்கு . இது கூடுதலாகக் 
காட்டில் வாழும் . இதன் கண்கள் சிறிதாக இருக்கும் . 
காதுகள் சுளகு போல் பெரிதாக இருக்கும் . யானைக்கு 
இரண்டு மருப்புகள் உண்டு . யானையின் தும்பிக்கை 
நீளமாக இருக்கும் . தும்பிக்கையினால் பாரமான 
பொருட்களைத் தூக்கும் . யானை கரும்பை விரும்பித் 
தின்னும் . யானைகள் கூட்டங்கூட்டமாகச் செல்லும் . 
யானைகள் ஆசிய , ஆபிரிக்கக் காடுகளில் கூடுதலாக 
வாழ்கின்றன . 


106 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | ilal 


தாயர்நாள் 


நிலா ஒரு உண்டியல் வைத்திருந்தாள் . ஒரு நாள் 
அவள் தனது உண்டியலை எடுத்து யாருக்கும் 
தெரியாமல் உடைத்தாள் . அதற்குள் இருந்த 
பணத்தை எடுத்துக் கொண்டு கடைக்குப் போனாள் . 
உண்டியல் உடைந்திருந்ததைப் பார்த்து நிலாவின் 
அம்மா சினம் அடைந்தார் . நிலா வரும்வரை 
காத்திருந்தார் . நிலா கையில் ஒரு அழகிய 
மலர்க்கொத்துடன் வந்தாள் . அதை அம்மாவிடம் 
கொடுத்து இன்று தாயர்நாள் எனக்கூறி அம்மாவை 
வாழ்த்தினாள் . அம்மா நிலாவை அணைத்து 
முத்தமிட்டார் . 


107 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | ill 


இன்கலைகள் 


இன்கலைகள் மகிழ்ச்சியைத் தரும் . இவை 
அழகுக் கலைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன . 
இசை , நடனம் , ஓவியம் , நாடகம் , சிற்பம் என்பன 
இன்கலைகளாகும் . இன்கலைகளில் செவிக்கும் 
மனதிற்கும் இன்பம் ஊட்டுவது இசைக் கலையாகும் . 
வண்ணக் குழையல்களால் எம்மனதைக் கவர்வது 
ஓ வியம் . இசைக்கும் தாளத்திற்கும் ஏற்ப 
நளினங்களை வெளிப்படுத்துவது ஆடற்கலையாகும் . 
கண்ணிழந்தோரும் கண்டுணரும் கலை சிற்பக் 
கலையாகும் . 


108 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


மயில் 


மயில் ஓர் அழகான பறவை . இது பெரும்பாலும் 
காடுகளில் உள்ள மரங்களில் வாழும் . 
ஆண்மயிலுக்கு அழகிய தோகை உண்டு . இதன் 
தோகை நீண்டிருக்கும் . தோகையில் நீலம் , பச்சை , 
மஞ்சள் போன்ற நிறங்கள் காணப்படும் . இதன் 
தலையில் ஒரு சிறிய கொண்டை காணப்படும் . 
மயிலின் இறகை எல்லோரும் விரும்பி வாங்குவார்கள் . 
மழையைக் கண்டால் மயில் மகிழ்ச்சியுடன் தன் 
தோகையை விரித்து ஆலும் . 


109 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | Bitml 


பொய் சொல்லக் கூடாது 


செல்வன் மிகவும் நல்ல சிறுவன் . ஆனால் 
எதற்கும் விளையாட்டாகப் பொய் சொல்வான் . தனது 
நண்பர்களை நாளும் பொய் சொல்லி ஏமாற்றுவான் . 
ஒரு நாள் நண்பர்களுடன் கடற்கரைக்குச் சென்று 
விளையாடினான் . நண்பர்கள் கடலில் குளிக்க 
வரும்படி செல்வனை அழைத்தனர் . தனக்கு நீந்தத் 
தெரியாது எனச் செல்வன் சொன்னான் . நண்பர்கள் 
அதனை நம்பவில்லை . செல்வனை இழுத்துக் 
கொண்டுபோய்க் கடலில் தள்ளினர் . செல்வன் கடலில் 
மூழ்கினான் . உடனே நண்பர்கள் அவனைக் 
காப்பாற்றினர் . செல்வனுக்கு உண்மையில் நீந்தத் 
தெரியாது என்பது நண்பர்களுக்குத் தெரிந்தது . நாங்கள் 
விளையாட்டாகக் கூடப் பொய் சொல்லக் கூடாது . 


110 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 4 
வாசிப்போம் 


வாசிப்போம் 


சிறுத்தை 


உலகிலேயே மிகவிரைவாக ஓடும் விலங்கு 
சிறுத்தை . இலங்கையில் வன்னிப்பகுதிகளிலும் 
மன்னார்க் காடுகளிலும் சிறுத்தைகளை அதிகம் 
காணலாம் . இச்சிறுத்தைகள் மான் , குரங்கு , 
முள்ளம்பன்றி போன்றவற்றை வேட்டையாடி உண்ணும் . 
இவை விலங்குகளை விரைவாகத் துரத்திச் சென்று 
வேட்டையாடும் . இச்சிறுத்தைகளுக்கு மிகுந்த கேட்டல் 
திறனும் கூர்மையான பார்வையும் உண்டு . இவை 
இலங்கையில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு 
நாடுகளிலும் வாழ்கின்றன . சிறுத்தை தமிழீழத்தின் தேசிய 
விலங்கு . 


112 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


இளங்கோவடிகள் 


பழந்தமிழ் நாட்டைச் சேர சோழ பாண்டியர் ஆண்டு 
வந்தனர் . அவர்கள் மூவேந்தர் என அழைக்கப்பட்டனர் . 
சேர நாட்டை சேரர் ஆண்டு வந்தனர் . சேர நாட்டு மன்னன் 
நெடுஞ்சேரலாதன் . அவனுக்கு இரண்டு பிள்ளைகள் . 
மூத்தவன் செங்குட்டுவன் இளையவன் இளங்கோ. ஒரு 
நாள் அரசவை கூடியிருந்த வேளை மாடலன் என்னும் 
கணிகன் வந்தான் . அவன் மன்னனை நோக்கி 


" தங்களுக்குப் பிறகு இளங்கோதான் மன்னனாவான் 
என்று கூறினான் . இதைக் கேள்வியுற்ற இளங்கோ சினங் 
கொண்டான் . இக் கூற்றைப் பொய்யாக்க விரும்பினான் . 
இளங்கோ அரசவாழ்வைத் துறந்து துறவியானார் . 
அன்றிலிருந்து அவர் இளங்கோவடிகளானார் .. 
காலத்தால் அழியாத சிலப்பதிகாரத்தை எமக்குத் 
தந்தவரும் இவரே . 


113 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


உணவு 


உடல் வளர்ச்சிக்குக் கட்டாயமாகத் தேவைப்படுவது 
உணவு . உடலை நோய் வராமல் காப்பதற்கும் உடலை 
நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கும் சத்துள்ள உணவு 
தேவை . நாம் உண்ணும் உணவில் காய்கறிகள் ,, 
இறைச்சி , முட்டை , பால் , பழங்கள் போன்றவற்றை 
அதிகம் சேர்க்க வேண்டும் . இவை உடல் உறுப்புகள் 
சீராக இயங்கத் தேவையான வலுவைத் தருகின்றன. நாம் 
உடலுக்கு ஏற்ற உணவை அறிந்து உண்பதன் மூலம் 
நோய்கள் வராமல் தடுக்கலாம் . உணவு மட்டுமன்றித் 
தூய்மையான நீரும் உடல் நலத்திற்கு இன்றியமையாதது . 
நீர் உடல் வெப்பத்தைக் குறைப்பதோடு உணவு நன்றாகச் 
செரிப்பதற்கும் உதவுகின்றது . 


114 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


ஈகி திலீபன் 
இராசையா பார்த்திபன் என்கின்ற இயற்பெயரை 
உடையவர் தியாகி திலீபன் . இவர் யாழ்ப்பாணத்தில் 
உள்ள ஊரெழு என்ற இடத்தில் பிறந்தார் . 
கல்வியில் திறமைமிக்கவராகத் திகழ்ந்தார் . யாழ் 
பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்வியைக் கற்று 
வந்தார் . 1987 இல் இந்தியப்படை தமிழீழத்திற்கு வந்தது . 
அது தமிழ் மக்களைக் கொன்று குவித்தது . இதனைக் 
கண்ட திலீபன் கொதித்தெழுந்தார் . தன் மக்களுக்காக 
அறவழியில் போராடினார் . ஒருதுளி நீரோ , உணவோ 
அருந்தாமல் சாகும் வரை உண்ணாநோன்பு இருந்தார் . 
ஆனால் இந்திய அரசு இரக்கமின்றி நடந்து கொண்டது . 
எங்கள் ஈகி திலீபனின் அறவழிப்போராட்டத்தை அது 
மதிக்கவில்லை . திலீபன் தன் மக்களுக்காக , தன் 
மக்களின் விடுதலைக்காகப் பன்னிரண்டாம் நாள் 
26.09.1987 அன்று தன் உயிரை ஈகம் செய்தார் . 


- 


115 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


யாழ் 


மிகப் பழங்காலந் தொட்டே தமிழ் மக்களிடையே 
வழக்கில் இருந்து வந்த இசைக் கருவிகளில் யாழ் 
முதன்மை பெற்றது . இது நரம்புக் கருவி வகையைச் 
சேர்ந்தது . வில்லில் நாணை ஏற்றி அம்பு எய்த போது 
இசையொலி எழுந்தது . அதனைக் கொண்டு வில்லின் 
வடிவில் யாழைப் படைத்தனர் . பண்டைய யாழ் 
பிற்காலத்தில் சிறிது உருமாறி வீணையாயிற்று . யாழிசை 
தமிழ் மக்களிடையே பெரிதும் மதிப்பைப் பெற்றது . யாழ் 
இசைப்போரைத் தமிழர் பாணர் என்று அழைத்தனர் . 
இன்று இசை நிகழ்வுகளின் போது வயலினும் வீணையும் 
வகிக்கும் இடத்தை அன்று யாழ் வகித்தது . 
விபுலாநந்தரால் எழுதப்பட்ட யாழ்நூல் என்ற நூலில் 
யாழைப்பற்றி விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . 


116 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் பயா 


தீங்கு செய்யாதே 


ஒரு சிறுவன் வெளியே விளையாடச் சென்றான் . 
அங்கு ஒரு பெரிய மரம் ஒன்று நின்றது . அந்த மரத்தின் 
கிளையில் குளவிக்கூடு ஒன்று தொங்கிக் 
கொண்டிருந்தது . சிறுவன் குளவிக்கூட்டின் அருகே 
சென்றான் . ஒரு கல்லை எடுத்துக் குளவிக் கூட்டுக்கு 
எறிந்தான் . கூட்டைவிட்டுக் குளவிகள் வெளியே வந்தன . 
வெளியே வந்த குளவிகள் சிறுவனைக் கொட்டின . 
சிறுவன் வலியால் அழுது கொண்டு ஓடினான் . எவருக்கும் 
நாம் தீங்கு செய்யக்கூடாது . நாம் பிறருக்குத் தீங்கு 
செய்தால் அது எமக்குத் தீங்காய் அமைந்துவிடும் . 


117 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் வா 


செண்பகம் 


செண்பகம் முல்லை நிலத்திற்குரிய பறவையாகும் . 
இது அமைதியான பறவை . இது கறுப்பு நிற உடலும் 
காவிநிறச் செட்டையும் உடையது . செண்பகம் ஏனைய 
பறவைகளைவிட வேறுபட்ட ஒரு பண்பைக் கொண்டது . 
அதாவது பறவைகள் குளிர் காலத்தில் வெப்பமான 
இடங்களைத் தேடிச் செல்லும் . ஆனால் செண்பகம் எந்தச் 
சூழலிலும் தான் வாழும் இடத்தை விட்டு வேறிடத்திற்குச் 
செல்வதில்லை . இது புழுபூச்சிகளையே பிடித்து 
உண்ணும் . இப்பறவை யாருக்கும் எந்தத் தீங்கும் 
செய்வதில்லை . எந்தப் பறவைக்கும் இல்லாத தனிப் 
பெருமை தமிழரிடையே இப்பறவைக்கு உண்டு . 
செண்பகம் தமிழீழத்தின் தேசியப் பறவையாகும் . 


118 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் utml 


ஆடும் பாலமும் 


ஓர் ஊரின் நடுவே ஆறு ஒன்று இருந்தது . ஆற்றைக் 
கடப்பதற்கு மிக ஒடுக்கமான ஒரு மரப்பாலம் இருந்தது . 
அப்பாலத்தில் ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே 
செல்லமுடியும் . ஒருநாள் கறுப்பு ஆடு ஒன்றும் வெள்ளை 
ஆடு ஒன்றும் எதிரெதிரே வந்து கொண்டிருந்தன . 
இரண்டும் ஒன்றையொன்று சந்தித்தன . கறுப்பு ஆடு 
நான்தான் முதலில் வந்தேன் நீ திரும்பிப் போ " என்றது . 
வெள்ளை ஆடு அதற்கு மறுத்தது . அதனால் 
இரண்டிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டது . இரண்டும் 
கொம்பினால் முட்டி மோதின . அதனால் இரண்டு 
ஆடுகளும் ஆற்றினுள் விழுந்து இறந்து விட்டன . பின்னர் 
ஒருநாள் இரண்டு ஆடுகள் பாலத்தில் எதிரெதிரே வந்து 
கொண்டிருந்தன . இரண்டும் சந்தித்தன . எப்படிப் 
பாலத்தைக் கடப்பது என்று நினைத்தன . உடனே ஓர் 
ஆடு படுத்துக் கொண்டது . தன்னைக் கடந்து போகும்படி 
மற்றைய ஆட்டிடம் கூறியது . அவ்வாறே ஆடு கடந்து 
சென்றது . பின்னர் மற்றைய ஆடும் எழுந்து பாலத்தைக் 
கடந்து சென்றது . 
சென்றது . ஒன்றையொன்று 

விட்டுக் 
கொடுத்ததனால் இரண்டு ஆடுகளும் ஆற்றைக் கடந்து 
சென்றன . 


119 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


யாழ்ப்பாணம் 


நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இலங்கைத் 
தீவின் வடபகுதியில் அமைந்துள்ளது யாழ்ப்பாணம் . இது 
ஒரு குடாப் பகுதியாகும் . இங்கு தமிழர் செறிந்து 
வாழ்கின்றனர் . இவர்கள் கடற்றொழிலிலும் உழவுத் 
தொழிலிலும் சிறந்து விளங்குகின்றனர் . வரலாற்றுப் புகழ் 
பெற்ற ஐந்து ஈச்சுரங்களில் ஒன்றான நகுலேச்சுரம் 
இங்குள்ள கீரிமலை என்ற இடத்தில் அமைந்துள்ளது .. 
இது சுற்றுலாப் பகுதியாக விளங்குகின்றது . 
காங்கேசன்துறையில் சீமெந்து ஆலையும் துறைமுகமும் 
உள்ளன . யாழ்குடா காலத்துக்குக் காலம் வெவ்வேறு 
பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது . தி.பி. 10 ஆம் 
நூற்றாண்டில் பார்வையற்ற வீரராகவன் இனிமையாக 
யாழ் பாடினான் . அதைக் கேட்டு மகிழ்ந்த மன்னன் 
ஒருவனால் இந்நிலம் பரிசளிக்கப்பட்டது . யாழ்பாடிப் 
பாணன் பரிசு பெற்றதனால் இந்நிலம் யாழ்ப்பாணம் என 
அழைக்கப்பட்டது எனக் கூறுவர் . 


120 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


நாள் 


தோறும் 
வாசிப்போம் - 

உழவர் திருநாள் 
தமிழர் வாழ்வில் தைப்பொங்கல் சிறந்த நாளாகும் . 
து 
கொண்டாடப்படும் . இந்நாள் தமிழருடைய புத்தாண்டு 
நாளுமாகும் . தைப்பொங்கலன்று அதிகாலையில் எழுந்து 
நீராடிப் புத்தாடை அணிவர் . முற்றத்தில் கோலமிடுவர் . 
புதுப்பானையில் புத்தரிசியை இட்டுப் பொங்கல் 
பொங்குவர் . அன்று வடை , மோதகம் , போன்ற 
பண்ணியங்களையும் செய்வர் . பொங்கலுடன் 
பண்ணியங்களும் முக்கனிகளும் சேர்த்துக் கதிரவனுக்குப் 
படைப்பர் . பின்னர் பொங்கலை அயலவருக்கும் கொடுத்து 
உண்டு மகிழ்வர் . தைப்பொங்கலன்று தமிழருடைய 
விருந்தோம்பற் பண்பு சிறந்து விளங்குகின்றது . 


121 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


உறவுகளைப் பேணுவோம் 


உறவுகள் என்றால் நாம் எமது குடும்பத்தில் 
உள்ளவர்களை மட்டும் நினைக்கின்றோம் . அது 
தவறானதாகும் . எமது வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் 
தொடர்புடையவர்களும் எமது உறவுகளே 
எடுத்துக்காட்டாக எமது ஆசிரியர்களை எடுத்துக் 
கொண்டால் அவர்களுடன் நாங்கள் பிரிக்க முடியாத 
உறவைப் பேணுகின்றோம் . என்றுமே அந்த உறவை 
எம்மால் மறக்க முடியாது . அவர்களுடன் நாங்கள் 
அன்புடனும் மதிப்புடனும் பழக வேண்டும் . எமது வகுப்பில் 
படிக்கும் மாணவருடன் நாம் உடன் பிறந்தவர் போல் 
விட்டுக் கொடுத்துப் பழகவேண்டும் . ஒருவருடன் ஒருவர் 
சண்டைபிடிக்கக் கூடாது . எமது அயலவருடனும் நாம் 
நல்லுறவைப் பேண வேண்டும் . அவர்களைக் காணும் 
பொழுது நாம் எப்பொழுதும் வணக்கம் கூற வேண்டும் . 
எமக்கு ஏதும் துன்பம் என்றால் அவர்கள் தான் ஓடி 
வருவார்கள் . நட்பும் ஒரு உண்மை உறவாகும் . இவ்வாறு 
உறவுகள் பலவகைப்படும் . அன்பாகப் பழகி 
அவ்வுறவுகளைப் பேணுவோம் . 


122 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


ஏர் 


மாந்தர் நிலத்தைக் கிளறுவதற்கு முதலில் 
கூர்மையான கற்கள் , விலங்குகளின் எலும்புகள் 
போன்றனவற்றைப் பயன்படுத்தினர் . பின்னர் 
மரங்களிலிருந்து கிடைத்த வளைந்த அமைப்புடைய 
கூர்மையான மரக்கட்டையைப் பயன்படுத்தினர் . 
இரும்பைக் கண்டறிந்த பின் மரக்கட்டையுடன் இரும்பைப் 
பொருத்தி நிலத்தை ஆழமாகவும் விரைவாகவும் உழவு 
செய்யக் கற்றுக் கொண்டான் . உழவு செய்வது மிக 
எளிதாக இருந்ததை உணர்ந்தான் . மாந்தனால் 
வடிவமைக்கப்பட்ட முதல் உழவுத் தொழிற்கருவி ஏர் 
ஆகும் . ஏர் கலப்பை என்றும் அழைக்கப்பட்டது . இது 
உணவு உற்பத்தியைத் தொடங்க உதவியது . தற்போது 
புதிய கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் உழவுத் 
தொழில் பெரிதும் வளர்ச்சி அடைந்துள்ளது . 


123 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


தேசியக்கொடி 


ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசியக்கொடி உண்டு 
தமிழீழத்தின் தேசியக்கொடி புலிக்கொடியாகும் . 
இக்கொடியில் மஞ்சள் , சிவப்பு , கறுப்பு , வெள்ளை ஆகிய 
நிறங்கள் உள்ளன . இதில் புலி பொறிக்கப்பட்டிருக்கும் . 
தேசியக்கொடி முதன் முதலாக 1990 ஆம் ஆண்டு 
ஏற்றிவைக்கப்பட்டது . தேசியக்கொடியை வணங்குவது 
தாய்நாட்டை வணங்குவதற்கு ஒப்பாகும் . தேசியக்கொடி 
ஏற்றும் போது நாம் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துதல் 
வேண்டும் . கொடியேற்றும் போது கொடி வணக்கப் பாடல் 
பாடப்படும் . புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர் தேசிய 
நிகழ்வுகளின் போது தமது தேசியக்கொடியை ஏற்றி 
வணக்கம் செய்கின்றனர் . 


124 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


மோனலிசா 
ஓவியங்கள் கண்ணுக்கு விருந்தளிப்பவை : 
சிந்திக்கும் ஆற்றலைத் தூண்டுபவை ; மனதிற்கு 
அமைதியைத் தருபவை . உலக ஓவியர்களால் 
வரையப்பட்ட மனதைக் கவரும் ஓவியங்கள் பல உள்ளன . 
அவற்றுள் ஒரு சில உலகப் புகழ் பெற்றுள்ளன . அவ்வாறு 
உலகப் புகழ் பெற்ற ஓவியங்களுள் முதன்மையானது 
மோனலிசா ஓவியமாகும் . உலகில் வேறு எந்த உருவப் 
படத்திலும் இல்லாத அழகு இவ் ஓவியத்தில் ஒளிர்கிறது . 
ஓவியனின் திறமையை மோனலிசா ஓவியத்தில் 
காண முடிகிறது . இதில் வண்ணங்களைக் 
கையாண்டிருக்கும் வகை மிகவும் வியக்கத்தக்கது . 
தூரிகையைப் பயன்படுத்தி இவ் 

ஓ வியம் 
வரையப்பட்டுள்ளதா என ஐயப்பட வைக்கிறது . இவ் 
வியக்கத்தக்க ஓவியத்தை வரைந்தவர் இத்தாலி நாட்டைச் 
சேர்ந்த லியனா- டோ - டாவின்சி . இவர் பல ஓவியங்களை 
வரைந்துள்ளார் . அவற்றுள் உலகப் புகழ் பெற்றது 
மோனலிசா ஓவியமாகும் . புன்னகை பூத்த ஒரு 
பெண்ணின் ஓவியமே அது . இவ் ஓவியம் பாரிசு நகரின் 
லூவர் என்னும் இடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் 
வைக்கப்பட்டுள்ளது . 


125 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


உண்மை 


உண்மை பேசுதல் உயர்ந்த பண்பாகும் . உண்மை 
உயர்வு தரும் . நாம் என்றும் உண்மை பேச வேண்டும் . 


பொய் பேசுதல் பெரும் தீங்காகும் . " பொய் சொல்லக் 
கூடாது பாப்பா " என்று பாரதியார் பாடியுள்ளார் . உண்மை 
பேசுவதால் உயர்வு அடையலாம் . உண்மை என்பதற்கு 
வாய்மை , மெய் எனப் பல பொருள் கூறுவர் . உண்மை 
சொல்லிக் கெட்டார் எவருமில்லை . மனதில் பொய் 
இல்லாமல் நேர்மையோடு வாழும் ஒருவன் உலகத்துச் 
சான்றோர்களின் மனங்களில் எல்லாம் உயர்வாக 
மதித்துப் போற்றப்படுவான் என்பது வான்புகழ் கொண்ட 
வள்ளுவர் கூற்றாகும் . நாமும் உண்மை பேசி 
உயர்வடைவோம் . 


126 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


சின்னமகளின் சின்னக்கைகள் 


சனிக்கிழமை யாழினிக்குப் பள்ளி விடுமுறை . 
அன்று யாழினி வீட்டிலேயே இருந்தாள் . காலையிலேயே 
அவளது அப்பாவும் அம்மாவும் வேலைக்குச் 
சென்றுவிட்டனர் . யாழினி சிறிது நேரம் தம்பியுடன் 
விளையாடினாள் . பின்னர் சமையலறைக்குச் சென்று 
பார்த்தாள் . அம்மா வேலையில் இருந்து களைப்புடன் 
வருவார் என நினைத்தாள் . அம்மாவிற்கு உதவி செய்ய 
எண்ணினாள் . சமையலறையையும் வீட்டையும் 
பெருக்கினாள் . சமையற் கலங்களைக் கழுவி ஒழுங்காக 
அடுக்கி வைத்தாள் . அம்மா களைப்புடன் வீட்டிற்குள் 
வந்தார் . எல்லாம் ஒழுங்காக அடுக்கித் தூய்மையாக 
இருப்பதைப் பார்த்தார் . தன் பத்து வயது அன்பு மகளின் 
வேலைதான் இது என்பதை அறிந்து மகளை அன்புடன் 
அணைத்து முத்தம் கொடுத்தார் . 


127 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


எடிசன் 


தோமசு அல்வா எடிசன் அமெரிக்காவில் உள்ள 
மிலான் நகரில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் 
ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினோராம் நாள் பிறந்தார் . 
இவர் பள்ளி செல்லும் காலங்களில் பள்ளியில் எந்நேரமும் 
குறும்புகள் செய்தபடியே இருப்பார் . இதனால் இவர் 
பள்ளியில் தொடர்ந்து கல்வி கற்க முடியவில்லை . 
தாயாரின் உதவியுடன் வீட்டிலிருந்தே பாடங்களைக் 
கற்றார் . எதிர்பாராத வகையில் இவரது குடும்பத்தில் 
வறுமை ஏற்பட்டது . இதன் காரணமாகத் தொடருந்து 
நிலையத்தில் செய்தித்தாள் விற்றார் . தனக்குக் கிடைத்த 
ஓய்வு நேரத்தில் படிப்பிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார் . 
இதன் விளைவாகத் தனது முப்பதாவது அகவையில் 
மின்குமிழைக் கண்டு பிடித்தார் . இதற்காகப் பதினாறு 
மாதங்கள் ஓயாது பாடுபட்டார் . 1882.09.04 அன்று 
நியூயோர்க் நகரத்தை மின்விளக்கொளியில் ஆழ்த்தினார் . 
இதனால் இவர் புகழ் உலகெங்கும் பரவியது . முயற்சி 
திருவினையாக்கும் என்பதற்கு எடிசன் ஓர் எடுத்துக்காட்டு . 


128 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


நல்ல நூல்களைக் கற்போம் 


" தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்குக் 


கற்றனைத்து ஊறும் அறிவு " 

திருவள்ளுவரின் திருக்குறள் மாணவர்களுக்கு 
மட்டும் அல்ல எல்லா அகவையிலும் உள்ள 
மாந்தருக்கும் பொருந்தி நிற்கின்றது . ஒரு கேணியை 
அல்லது கிணற்றை எவ்வளவு 

ஆழமாகத் 
தோண்டுகின்றோமோ அவ்வளவுக்கு நீர் அதிகமாக 
ஊறும் . அதுபோல் நாங்கள் எவ்வளவு அதிகமாக நல்ல 
நூல்களைத் தேடிக் கற்கின்றோமோ அந்த அளவிற்கு 
அறிவும் பெருகும் . அதாவது அறிவு கூடிக் கொண்டே 
இருக்கும் . வள்ளுவர் இதனையே இரண்டே வரிகளில் 
மிக அழகாகக் கல்வி என்னும் அதிகாரத்தில் கூறி 
உள்ளார் . எனவே மாணவர்களாகிய நாம் நல்ல 
நூல்களைத் தேடிக் கற்போம் . எமது அறிவை 
வளர்ப்போம் . 


129 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


வண்ணத்துப் பூச்சி 


வளவன் வீட்டில் ஒரு பூச்செடி வளர்த்தான் . அந்தச் 
செடியின் இலையில் ஒரு புழு இருந்தது . அந்தப் புழு 
மெதுவாக ஊர்ந்து போகும் . ஒவ்வொரு நாளும் அவன் 
அதைப் பார்ப்பான் . ஒரு நாள் அந்தப் புழுவைக் 
காணவில்லை . வளவன் செடியில் அதைத் தேடினான் . ஓர் 
இலையில் பழுப்பு நிறத்தில் ஒரு கூடு இருந்ததைக் 
கண்டான் . அவன் அதை வியப்போடு பார்த்தான் . சில 
நாட்களின் பின் அந்தக் கூடு உடைந்து ஒரு பூச்சி 
வெளியே வந்தது . அது ஓர் அழகான வண்ணத்துப்பூச்சி . 
அதைப் பார்த்து வளவன் மகிழ்ந்தான் . தான் கண்ட 
அந்தப் புழுவே பின்னர் வண்ணத்துப் பூச்சியாக உரு 
மாறியது என்பதை உணர்ந்து கொண்டான் . 


130 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் um 


ஒட்டகச்சிவிங்கி 


உலகில் உள்ள விலங்குகளில் மிகவும் உயரமானது 
ஒட்டகச்சிவிங்கி . இது இருபது அடி உயரம் வரை வளரும் . 
ஒட்டகம் போன்று நீண்ட உடலமைப்பும் சிறுத்தைப்புலி 
போல் புள்ளிகளும் இதற்கு இருக்கிறது . இது ஆபிரிக்கக் 
காடுகளில் ஏராளமாகக் காணப்படுகிறது . வரண்ட 
வெப்பமான இடங்களில் இது வாழும் . இதன் கண்கள் 
மிகவும் அழகாகவும் கூர்மையாகவும் இருக்கும் . இது 
கத்துவதில்லை . ஏனெனில் இதற்குக் குரல் இல்லை . மிக 
மெல்லிய ஒலியும் இதற்குத் தெளிவாகக் கேட்கும் . நீர் 
குடிக்காமலே பல நாட்கள் இது உயிர் வாழும் . 

. 
ஒட்டகச்சிவிங்கி இலை தழைகளையே உண்ணும் . இது 
மிகவும் அமைதியானது . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


131 


வாசிப்போம் 


நல்ல மனம் 


தேனிலாவும் மங்கையும் நான்காம் வகுப்பில் 
படிக்கின்றனர் . இருவரும் பள்ளி இடைவேளையில் 
ஒன்றாகவே உணவு உண்பார்கள் . அன்று ஒரு 
திங்கட்கிழமை . பள்ளி இடைவேளையின் போது தேனிலா 
உணவு உண்ண மங்கையைக் கூப்பிட்டாள் . மங்கை தான் 
உணவு கொண்டு வரவில்லை எனக் கூறினாள் . ஏன் 
உணவு கொண்டு வரவில்லை எனத் தேனிலா கேட்டாள் . 
அம்மாவிற்குக் கையில் அடிபட்டுவிட்டது . அம்மாவால் 
சமைக்க முடியவில்லை என்றாள் மங்கை . உடனே 
தேனிலா தான் கொண்டு வந்த உணவை மங்கையுடன் 
சேர்ந்து உண்டாள் . நான் நாளையில் இருந்து உனக்கும் 
உணவு கொண்டு வருகின்றேன் என மங்கைக்குத் 
தேனிலா கூறினாள் . 


132 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் - 


மான்குட்டி 


ஒரு காட்டில் மான்கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது . 
அக்கூட்டத்தில் ஒரு தாயும் குட்டியும் இருந்தன . அந்த 
மான் குட்டி மற்றக் குட்டிகளோடு சேராது 
இலைதழைகளைத் தின்று விட்டு எப்போதும் படுத்தே 
இருக்கும் . அதனால் அது நன்கு கொழுத்திருந்தது . 
ஒருநாள் அந்த மான்குட்டி இலை தழைகளைத் 
தின்றுவிட்டு தனியாக அங்கேயே படுத்துக் கொண்டது . 
அப்போது அங்கே ஒரு நரி வந்தது . மான்குட்டியைப் 
பிடித்துத் தின்ன அருகில் சென்றது . மான்குட்டி எழுந்து 
ஓடத்தொடங்கியது . ஆனால் மான்குட்டியால் விரைவாக 
ஓட முடியவில்லை . நல்ல வேளை அந்தக் குட்டியின் தாய் 
அங்கே வந்தது . அது நரியை முட்டித் துரத்தியது . 
மான்குட்டி தப்பியது . தாய் தன் குட்டியைப் பார்த்து நீ 
சோம்பலாக இருக்கக் கூடாது , ஓடியாடித் திரி . 
அப்போதுதான் நீ கொடிய விலங்குகளிடமிருந்து தப்பி 
வாழ முடியும் என்று கூறியது . 


133 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் ai யா 


நிலைத்திணைகள் 


மண்ணின் மேற்பரப்பில் உள்ள மரம் , செடி , கொடி 
என்பவற்றை நாங்கள் நிலைத்திணைகள் என்கின்றோம் . 
நாம் உண்ணும் கூலவகைகளான நெல் , சோளம் , பயறு 
போன்றவற்றையும் காய்கறிவகைகள் , கிழங்குவகைகள் , 
கீரைவகைகள் , பழவகைகள் போன்றவற்றையும் இந் 
நிலைத்திணைகளில் இருந்தே பெறுகின்றோம் . கத்தரி , 
பூசினி , வெண்டை , பாகல் , புடோல் போன்றன 
காய்கறிகளாகும் . மரவள்ளி , வற்றாளை , 
உருளைக்கிழங்கு , கரணைக்கிழங்கு போன்றன கிழங்கு 
வகைகளாகும் . மா , பலா , வாழை , கொய்யா , தோடை , 
போன்றன 

பழ வகைகள் 
இந்நிலைத்திணைகள் விளைவதற்கு நன்னீர் வேண்டும் . 
இந்நீர் கிணறு , குளம் , ஆறு என்பனவற்றில் இருந்து 
பெறப்படுகிறது . 


விளா 


ஆகும் . 


134 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் | 


வீரவணக்கம் 


பழந்தமிழரின் நம்பிக்கைகள் அனைத்தும் ஏதேனும் 
ஒரு நல்ல நோக்கத்தில் அமைந்திருக்கும் . அவர்களின் 
வழிபாட்டு முறைகளுள் வீரவணக்கமும் ஒன்று . வீர 
வணக்கமானது தமிழரிடையே திடீரெனத் 
தோன்றவில்லை . அது நெடுங்காலம் வழக்கிலிருந்தே 
வந்த ஒன்றாகும் . போரில் விழுப்புண் பட்டு நெஞ்சில் 
வேல்பாய்ந்து வீழ்ந்து இறந்த வீரர்களைத் தமிழர் 
கடவுளாகப் போற்றினர் . அவர்களின் உருவத்தைக் 
கல்லில் செதுக்கி நாளும் வழிபட்டனர் . பண்டைக் 
காலத்தில் இவ்வீர வழிபாடே மேலோங்கியிருந்தது . 
இன்றும் தமிழரிடையே வீரவழிபாடு தொடர்கின்றது . 
இதுவே மாவீரர்நாளாகும் . 


135 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வாசிப்போம் 


திருக்குறள் 


அறநூல்களில் மிகவும் சிறந்தது திருக்குறள் . இது 
திருவள்ளுவரால் எழுதப்பட்டது . ஒவ்வொரு திருக்குறளும் 
இரண்டு அடிகளைக் கொண்டது . திருக்குறளில் 1330 
குறட்கள் உள்ளன . இது 133 அதிகாரங்களைக் 
கொண்டது . இது மாந்தன் எப்படி வாழவேண்டுமென்று 
விரிவாகக் கூறுகின்றது . இந்நூலில் ஒவ்வொரு 
அதிகாரத்திலும் பத்துக் குறட்கள் இருக்கின்றன . 
திருக்குறளைப் பொதுமறை என்றும் அழைப்பர் . இது 
அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால்களையுடையது . 
இதனால் திருக்குறளை முப்பால் என்றும் அழைப்பர் . நாம் 
அனைவரும் இந்நூலைக் கற்றுப் பயன் பெறுவோம் . 


136 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் - ஓ ஓ 

வாசிப்போம் 


வளர் தமிழ் - 2 

வாசிப்போம் 


வளர் தமிழ் 


விம்பாட்டுப் 


தமிழ்மொழி 


கட்புலவளநூல் 


சிலப்பதிகாரம் 


பட்டினப்பாலை 


இங்குப் பாடியல்லோம் 


இலக்கிய நயம் 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


